தமிழ்நாடு அரசு 

2019 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012- 14 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
விலை : ரூ . 1.60 காசு . 


. 


பட்ட 


பா 


. BH | 


HTTI 


HI 


A 


L 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


பொய்யை 


மயே வெல் 


HU 


வல்லும் 


எண் 38 ] 


சென்னை , புதன்கிழமை, செப்டம்பர் 18 , 2019 
புரட்டாசி 1 , விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு - 2050 


பகுதி VI - பிரிவு 1இன் இணைப்பு 


துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் பதிவினை ரத்து செய்தல் 

பற்றிய அறிவிக்கை . 


இ . 1993 பெரியநாயகி கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் . 

(ந .க . எண் 08/ 86 / இ ) 
கடலூர் மாவட்டம் , கடலூர் வட்டத்தில் உள்ள பெரியநாயகி கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை 
சங்கம் இ . 1993 - ஐ 1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் 
நடவடிக்கைகளை கடலூர் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந . க .எண் 08 / 86 / இ , 
நாள் : 21 - 06 - 2019 - ன்படி இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 
இ . 1990 கந்தன் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் . 

(ந .க . எண் 26 /86/ இ ) 
கடலூர் மாவட்டம் , குறிஞ்சிப்பாடி வட்டத்தில் உள்ள கந்தன் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை 
சங்கம் இ . 1990 - ஐ 1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் 
நடவடிக்கைகளை கடலூர் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந . க . எண் 26 / 86 / இ , 
நாள் : 21 - 06 - 2019 - ன்படி இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 
இ . 1637 காராமணிக்குப்பம் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் . 

(ந.க . எண் 32/86/ அ5 ) 
கடலூர் மாவட்டத்திலுள்ள இ . 1637 காராமணிக்குப்பம் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை 
சங்கத்தினை 1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் நடவடிக்கைகளை 
கடலூர் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந .க . எண் ந . க . 32 / 86 / 45 , 
நாள் : 21 - 06 - 2019 - ன்படி இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 


இ . 1484 ஸ்ரீ சுப்ரமணிய சாமி கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் . 

(ந .க . எண் 36/ 86 / இ ) 


தென்னாற்காடு மாவட்டம் கடலூர் வட்டம் வண்டிப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ சுப்பரமணிய சாமி கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு 
உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் இ .1484 - ஐ 1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் 
சங்கத்தின் நடவடிக்கைகளை கடலூர் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந. க. 36 /86 /இ , 
நாள் : 21 - 06 - 2019 - ன்படி இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 


DTP - VI -1 (T- Sup.)38 - 1 


[ 1 ] 


இ . 1481 புதுப்பேட்டை விசாலாட்சி அம்மன் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் . 

(ந .க . எண் 37/86/ இ ) 


கடலூர் மாவட்டம் பண்ரூட்டி வட்டத்தில் உள்ள புதுப்பேட்டை விசாலாட்சி அம்மன் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி 
மற்றும் விற்பனை சங்கம் இ . 1481 - ஐ 1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் 
நடவடிக்கைகளை கடலூர் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந . க . எண் 37 /86 / இ , 
நாள் : 27 - 07 - 2019 - ன்படி இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 
ஐ . ஐ . 52 திருக்கோவிலூர் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் . 

(ந . க . எண் 44/86/ இ ) 


விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் 
விற்பனை சங்கம் ஐ . ஐ . 52 - ஐ 1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் 
நடவடிக்கைகளை கடலூர் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந .க .எண் 44/ 86/ இ , 
நாள் : 27 - 07 - 2019 - ன்படி இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 
கடலூர் , 

சு . திருஞானசம்பந்தம் , 
27 ஜூலை 2019 . 

உதவி இயக்குநர் , 
கைத்தறி மற்றும் துணிநூல் துறை. 


1983 - ஆம் வருட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(b)- இன் கீழ் கலைத்தல் மற்றும் கலைத்தல் 

அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 
MDA/ HSG 138 உத்தமபாளையம் வட்டார கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 

ந. க.2607 / 15 /சப ) 
மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) மதுரை அவர்களின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த MDA/HSG 138 உத்தமபாளையம் 
வட்டார கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 29 - 07 - 2016 அன்று கலைக்கப்பட்டு , 
அதன் நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138 (1)- ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் / 
கலைத்தல் அலுவலர் திருமதி . எஸ் . இராதா மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற 
விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 

MDA/ HSG 140 ஒத்தக்கடை கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 

(ந .க . 2611/2015/சப ) 


மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) மதுரை அவர்களின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த MDA/HSG 140 ஒத்தக்கடை 
கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 29 - 07 - 2016 அன்று கலைக்கப்பட்டு , 
அதன் நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138(1)- ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் / 
கலைத்தல் அலுவலர் திருமதி . எஸ் . இராதா மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற 
விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 


MDA/ HSG 142 அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 


(ந .க .2612/15 / சப ) 
மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) மதுரை அவர்களின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த MDA / HSG 142 அருள்மிகு 
பழனி தண்டாயுதபாணி கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 29 - 07 - 2016 
அன்று கலைக்கப்பட்டு , அதன் நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138 (1)- ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு 
சார்பதிவாளர் / கலைத்தல் அலுவலர் திருமதி . எஸ் .இராதா மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் 
என்ற விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 


MDA/HSG 132 கம்பம் திராட்சை தொழிலாளர்கள் மற்றும் பொதுச்சேவை கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 

(ந .க .2613/15/சப ) 
மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) மதுரை அவர்களின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த MDATHSG 132 கம்பம் திராட்சை 
தொழிலாளர்கள் மற்றும் பொதுச்சேவை கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 
05 - 08 - 2016 அன்று கலைக்கப்பட்டு , அதன் நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138(1) - ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) 
அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் / கலைத்தல் அலுவலர் திருமதி . எஸ் . இராதா மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக 
நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 


MDAIHSG 61 உத்தமபாளையம் வட்ட கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 

(ந.க .572/17/சப் ) 


மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) மதுரை அவர்களின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த MDA/HSG 61 உத்தமபாளையம் 
வட்ட கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 05 - 12 - 2018 அன்று கலைக்கப்பட்டு , 
அதன் நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138 (1) - ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் / 
கலைத்தல் அலுவலர் திருமதி . எஸ் . இராதா மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற 
விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 

MDA/ HSG 63 பழனி வட்ட கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 

(ந . க. 2073/17/சப ) 


மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) மதுரை அவர்களின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த MDA/HSG 63 பழனி வட்ட 
கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 09 - 07 - 2019 அன்று கலைக்கப்பட்டு , 
அதன் நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138(1)- ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் / 
கலைத்தல் அலுவலர் திருமதி . எஸ் . இராதா மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற 
விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 


MDAIHSG 59 திருமங்கலம் வட்ட கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 

(ந.க .663/18 /சப ) 
மண்டல துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) மதுரை அவர்களின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த MDA/HSG 59 திருமங்கலம் வட்ட 
கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 09 - 07 - 2019 அன்று கலைக்கப்பட்டு , 
அதன் நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138(1) - ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் / 
கலைத்தல் அலுவலர் திருமதி . எஸ் . இராதா மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற 
விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 
மதுரை, 

ஆர்.எம் . எஸ் . விநாயகர் , 
25 ஜூலை 2019 . 

துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


